Copyright © 2021 by Allwin Johnson 


All rights reserved. This book or any portion thereof may not be 
reproduced or used in any manner whatsoever without the express written 
permission of the publisher except for the use of brief quotations in a book 
review. 


பொருளடக்கம்‌ 


1. ஒன்றாம்‌ வார்த்தை 

2. இரண்டாம்‌ வார்த்தை 
8. மூன்றாம்‌ வார்த்தை 
4. நான்காம்‌ வார்த்தை 
5. ஐந்தாம்‌ வார்த்தை 

6. ஆறாம்‌ வார்த்தை 

7. ஏழாம்‌ வார்த்தை 


24 


80 


1. ஒன்றாம்‌ வார்த்தை 
அப்பொழுது இயேசு: பிதாவே இவர்களுக்கு மன்னியும்‌, தாங்கள்‌ 
செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார்‌. 
(லூக்‌. 28:84) 


இயேசு மூன்று ஆணிகள்‌ அடிக்கப்பட்டவராய்‌, மிகுந்த 
வேதனையோடு சிலுவையில்‌ தொங்கிக்‌ கொண்டிருந்தார்‌. 
அத்தகைய வேதனையில்‌ யாரும்‌ தங்கள்‌ உதவிக்காய்‌ 
கதறுவார்கள்‌. தங்கள்‌ வேதனையில்‌ தவிப்பார்கள்‌. ஆனால்‌ நம்‌ 
ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய வேதனையின்‌ மத்தியிலும்‌, 
தன்னை காயப்படுத்தும்‌ பிறருக்காய்‌ ஜெபிப்பதை 
கவனிக்கின்றோம்‌. 


இதில்‌ நாம்‌ கவனிக்க வேண்டியது மூன்று: 


1. தன்னை காயப்படுத்தும்‌ மனிதர்களைக்‌ குறித்து 
ஜெபத்தில்‌ பிதாவிடம்‌ பேசுகின்றார்‌ 


ஒவ்வொரு காலத்திலும்‌ யாராகிலும்‌ ஒரு மனிதர்‌ நமக்கு 
எதிராக எழும்பி நம்மை காயப்படுத்துகின்றனர்‌. அப்படிப்பட்ட 
மனிதர்களோடு, நாம்‌ காலம்‌ முழுவதும்‌ போராடிக்‌ கொண்டே 
இருக்கின்றோம்‌. நியாயத்திற்காக போராடுகின்றோம்‌. இதனால்‌ 
பிரச்சனைகள்‌ தீர்ந்தபாடில்லை, மேலும்‌ மேலும்‌ பகைகள்‌ 
கசப்புகள்‌ உருவாகிக்‌ கொண்டே இருக்கின்றது. 

மனிதர்கள்‌ நம்மை காயப்படுத்தும்‌ போது, நாம்‌ 
அவர்களோடு போராடாமல்‌ தேவ சமூகத்தில்‌ கர்த்தரிடம்‌ 


4 


முறையிடவேண்டும்‌. உலக மனிதர்களோடு, மாம்சத்தில்‌ 
போராடினால்‌ நம்‌ வாழ்வில்‌ நஷ்டங்கள்‌ அதிகமாகும்‌. கர்த்தரிடம்‌ 
சென்று அப்படிப்பட்டவர்களை குறித்து ஜெபத்தில்‌ 
முறையிட்டால்‌, கர்த்தர்‌ நமக்காய்‌ யுத்தம்‌ செய்வார்‌. ஜெயம்‌ 
நம்முடையதாகும்‌. 


2. தன்னை சிலுவையில்‌ அடித்தவர்களை மனதார 
மன்னிக்கின்றார்‌ 

நமக்கு தீங்கு செய்தவர்களை மன்னிப்பதென்பது, மிகவும்‌ 
கடினமான காரியம்‌. நாம்‌ பழி வாங்கத்‌ துடிப்போம்‌. மேலும்‌ 
அவர்கள்‌ செய்த தவறுக்காக கொடுமையாய்‌ தண்டிக்கப்பட 
வேண்டும்‌. சிறுமைப்பட வேண்டும்‌. பாடு பட வேண்டும்‌ என்று 
எதிர்பார்ப்போம்‌. கர்த்தாவே அவர்களுக்கு தண்டனையை 
கொடும்‌ என்று அவர்களுக்காக ஜெபிக்கக்‌ கூட செய்வோம்‌. 


ஆனால்‌ இயேசு அவர்களை மனதார மன்னிக்கின்றார்‌. 
மன்னிப்பதினால்‌ நமக்கு அநீதி செய்த நம்‌ எதிரிகள்‌ அல்ல, நாம்‌ 
தான்‌ நன்மை பெறுகின்றோம்‌. அவர்களை மன்னிப்பதினால்‌ நம்‌ 
இருதயத்தின்‌ பாரம்‌ குறைகின்றது. சமாதானம்‌ உருவாகின்றது. 
மன்னிக்க மன்னிக்க நாம்‌ தெய்வீக சுவாபத்தினால்‌ நிறைந்து, 
வாழ்வில்‌ உயர்ந்து கொண்டே செல்வோம்‌. 


8. தன்னுடைய வேதனையின்‌ மத்தியிலும்‌, பிறருக்காக 
பரிதாபப்படுகின்றார்‌ 

யாருக்கும்‌ நாம்‌ நன்றாயிருக்கும்‌ போதுதான்‌ நம்முடைய 
இரக்க சுவாபமெல்லாம்‌ வெளியே வரும்‌. நம்முடைய 


5 


வேதனையின்‌ நேரத்தில்‌ பிறரைப்‌ பற்றி நினைக்க கூட 
மனமிருக்காது. நானே கஷ்டத்திலிருக்கிறேன்‌, நாம்‌ எப்படி 
மற்றவருக்கு உதவுவது என்று எத்தனை முறை நாம்‌ 
மற்றவர்களை தட்டிக்‌ கழித்திருக்கின்றோம்‌? நம்முடைய ஜெபம்‌ 
அனைத்தும்‌ நம்முடைய தேவைகள்‌, பிரச்சனைகளால்‌ 
நிறைந்திருக்கிறலல்லவா? 


இயேசு தன்னுடைய வேதனையின்‌ உச்சக்கட்டத்தில்‌ கூட 
தன்னை சிலுவையில்‌ அறைந்தவர்கள்‌ பிதாவினால்‌ 
மன்னிக்கப்பட்டு நன்றாயிருக்க வேண்டும்‌ என்று ஜெபிக்கின்றார்‌. 
இதுதான்‌ கிறிஸ்துவின்‌ சிந்தை. "அவனவன்‌ 
தனக்கானவைகளையல்ல, பிறருக்கானவைகளையும்‌ 
நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே 
உங்களிலும்‌ இருக்கக்கடவது (பிலி 2:45) என்று பவுல்‌ 
அப்போஸ்தலன்‌ இதைக்குறித்துதான்‌ சொல்கின்றார்‌. 


இயேசு சிலுவையில்‌ செய்த ஜெபத்தில்‌ கூட சற்றும்‌ 
சுயநலமில்லை, காழ்ப்பபுணர்ச்சியில்லை, பழிவாங்கும்‌ 
எண்ணமில்லை. இதை தியானிக்கும்‌ நம்‌ ஜெபங்களும்‌ 
மாறவேண்டும்‌. பிறரை மன்னித்து ஜெபிக்க வேண்டும்‌, 
ஆசீர்வதித்து ஜெபிக்க வேண்டும்‌, மன்னித்து ஜெபிக்க வேண்டும்‌. 


கிறிஸ்துவைப்‌ போல்‌ மாறுவோமாக! 


2. இரண்டாம்‌ வார்த்தை 


இயேசு அவனை நோக்கி: இன்றைக்கு நீ 
என்னுடனேகூடப்‌ பரத்சிலிருப்பாய்‌ என்று மெய்யாகவே 
உனக்குச்‌ சொல்லுகிறேன்‌ என்றார்‌. (லூக்‌. 28:48) 


1. இது எழுதப்பட்டதின்படியே நடந்தது 

இயேசு கள்ளர்களின்‌ நடுவிலே அவர்களில்‌ ஒருவனைப்‌ 
போல சிலுவையில்‌ அறையப்பட்டிருந்தார்‌. அது அநியாயம்‌ 
அல்லவா! ஆனால்‌ இயேசு தமக்கு நேரிடப்போகிறவைகள்‌ 
முன்னறிவித்தபடியே சிலுவைக்குச்‌ சென்றார்‌. "அவர்‌ தம்முடைய 
ஆத்துமாவை மரணத்திலூற்றி, அக்கிரமக்காரரில்‌ ஒருவராக 
எண்ணப்பட்டு... (ஏசா. 58:12 என்று எழுதப்பட்டிருக்கிற 
பிரகாரமே நடந்தது. 

நம்‌ வாழ்வில்‌ நன்மை செய்வதினால்‌ வரும்‌ துன்பங்கள்‌, 
மற்றும்‌ நமக்கு விரோதமாய்‌ இழைக்கப்படும்‌ அநீதிகளை 
நினைத்து நொந்து கொள்கின்றோம்‌. ஆனால்‌ நாம்‌ ஆண்டவரின்‌ 
பிள்ளைகள்‌. நமக்கு நேரிடும்‌ அனைத்தும்‌ தேவனுடைய 
சித்தத்தின்படியும்‌, அவருடைய தீர்மானத்தின்‌ படியும்தான்‌ 
நேரிடும்‌. அவர்‌ எல்லாவற்றையும்‌ சரியாய்ச்‌ செய்கின்றவர்‌. 

எனவே எதற்கெடுத்தாலும்‌ பதற்றமடைய வேண்டாம்‌. 
எனக்கு இப்படி செய்கிறார்களே என்று புலம்பவும்‌ வேண்டாம்‌. 
எல்லாம்‌ அவர்‌ சித்தப்படியே எல்லாம்‌ நன்மைக்கே! 


2. இகழ்ச்சியும்‌ புகழ்ச்சியும்‌ 

இயேசு தம்‌ மூன்றரை வருட ஊழிய வாழ்க்கையில்‌ 
ஏராளமான இகழ்ச்சிகளையும்‌, புகழ்ச்சிகளையும்‌ 
பார்த்திருக்கின்றார்‌. அதே காரியம்‌ அவரின்‌ சிலுவை மரணம்‌ 
வரையும்‌ தொடர்கின்றது. அவருடன்‌ சிலுவையில்‌ 
அறைப்பட்டிருந்த இரண்டு கள்வர்களில்‌ ஒருவன்‌ அவரை 
இகழ்கின்றான்‌, மற்றொருவன்‌ புகழ்கின்றான்‌. 


இயேசு தம்மை இகழ்ந்தவனுக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. 
தம்மை ஏற்றுக்‌ கொண்டவனுக்கே மறுஉத்தரவு கொடுக்கின்றார்‌. 
இகழ்ச்சியும்‌ புகழ்ச்சியும்‌, நம்‌ வாழ்வின்‌ கடைசி தருணம்‌ வரை 
வந்து கொண்டுதான்‌ இருக்கும்‌. ஒவ்வொரு இகழ்ச்சிக்கும்‌ செவி 
சாய்த்து வருத்தப்பட்டுக்‌ கொண்டிருப்போமானால்‌, நம்‌ 
வாழ்க்கையை வருத்தத்திலேயே தொலைத்து விடுவோம்‌. 
இகழ்பவர்களை கண்டு கொள்ள வேண்டாம்‌. அவர்களுக்கு மறு 
உத்தரவு கொடுக்கவும்‌ வேண்டாம்‌. 


8. தாழ்மையுள்ளவனுக்கு கிருபையளிக்கின்றார்‌ 


ஒரு கள்ளன்‌ இயேசுவை இகழும்‌ அதே நேரத்தில்‌, 
மற்றொருவன்‌, தான்‌ தவறு செய்ததினால்‌ அந்த நிலைக்கு 
ஆளாகி இருப்பதை அறிக்கையிடுகின்றான்‌. தன்‌ தவறுக்காய்‌ 
மனம்‌ வருந்தும்‌ எந்த மனிதனையும்‌ தேவன்‌ கைவிடுவதில்லை. 
அது நினிவே பட்டணத்தாராய்‌ இருந்தாலும்‌ சரி, தன்னை 
தாழ்த்தி, பாவியாகிய என்மேல்‌ கிருபையாயிரும்‌ என்று ஜெபித்த 
ஆயக்காரனாயிருந்தாலும்‌ சரி, மனம்‌ மாறிய இளைய 
குமாரனாயிருந்தாலும்‌ சரி! 


நாம்‌ கர்த்தருக்கு முன்‌ வரும்‌ போது, நம்முடைய 
மனநிலை எப்படியிருக்கின்றது? நாம்‌ எப்பேர்ப்பட்ட 
பாவியாயிருந்தாலும்‌ கர்த்தருக்கு முன்‌ நம்மை தாழ்த்தினால்‌ 
கர்த்தர்‌ நமக்கு இரங்குகின்றார்‌. ஆனால்‌ சுயநீதியின்‌ 
பெருமையோடு வருவோமானால்‌ தேவன்‌ நம்மேல்‌ 
பிரியப்படுவதில்லை. சபைக்கு செல்லும்‌ போது, நான்‌ 
மற்றவர்களை விட நல்லவன்‌ என்ற எண்ணத்தோடு 
செல்லாதீர்கள்‌. உங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதை 
விட, தேவனோடு உங்களை ஒப்பிட்டுப்‌ பாருங்கள்‌. 


4. மறுமையின்‌ நம்பிக்கை 


ஒரு கள்ளன்‌ நீ கிறிஸ்துவானால்‌ உன்னையும்‌ 
எங்களையும்‌ இரட்சித்துக்கொள்‌' என்றான்‌. அவன்‌ இந்த 
உலகத்தின்‌ காரியத்தைக்‌ குறித்து மட்டும்‌ 
கரிசனையாயிருக்கின்றான்‌. இயேசுவால்‌ இந்த உலகத்தில்‌ 
எனக்கு என்ன கிடைக்கும்‌ என்பதையே நோக்குகின்றான்‌. 
ஆனால்‌ மற்றொருவன்‌ இயேசுவை நோக்கி: "ஆண்டவரே, நீர்‌ 
உம்முடைய ராஜ்யத்தில்‌ வரும்போது அடியேனை 
நினைத்தருளும்‌ என்றான்‌." இயேசு தேவ குமாரன்‌, மறுமையில்‌ 
நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்து, பரலோகில்‌ சேர்க்க வல்லவர்‌ 
என்பதை நம்பி ஜெபிக்கின்றான்‌. 

இன்று நம்‌ எதிர்பார்ப்புகள்‌ உலகத்துக்கு உரியவைகளாக 
மாத்திரம்‌ இருக்கின்றதா? அல்லது மறுமைக்கடுத்த 


ஆவிக்குரிவைகளை சார்ந்தும்‌ இருக்கின்றதா? 
இரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? கிறிஸ்துவுக்கொப்பாய்‌ நாளுக்கு 


9 


நாள்‌ மறுரூபம்‌ அடைகிறீர்களா? பரிசுத்த வாழ்க்கை 
வாழுகிறீர்களா? இயேசுவின்‌ இரண்டாம்‌ வருகையில்‌ எடுத்துக்‌ 
கொள்ளப்பட  ஆயத்தப்படுகிறீர்களா? இவற்றை உங்கள்‌ 
வாழ்வின்‌ முக்கிய நோக்கங்களாக கருதி வாழ்ந்தீர்களென்றால்‌ 
நீங்கள்‌ புத்திசாலிகள்‌. "இம்மைக்காகமாத்திரம்‌ நாம்‌ 
கிறிஸ்துவின்மேல்‌ நம்பிக்கையுள்ளவர்களாயிருந்தால்‌, எல்லா 
மனுஷரைப்பார்க்கிலும்‌ பரிதபிக்கப்படத்‌-தக்கவர்களாயிருப்போம்‌" 
(1 கொரி 15:19). 


இந்த வார்த்தைகளின்படி வாழ உங்களை அர்ப்பணியுங்கள்‌. 
கர்த்தர்‌ உங்களை ஆசீர்வதிப்பாராக. 


10 


8. மூன்றாம்‌ வார்த்தை 


அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும்‌ அருகே நின்ற 
தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும்‌ கண்டு, தம்முடைய தாயை 
நோக்கி: ஸ்திரீயே, அதோ, உன்‌ மகன்‌ என்றார்‌. (யோவான்‌ 19:26) 


இயேசுவின்‌ இந்த வார்த்தையில்‌ இரண்டு அர்த்தங்கள்‌ உண்டு. 
பாசத்தை மறுக்கும்‌ இயேசு: 


முதலாவதாக ஸ்திரீயே என்று அழைப்பதின்‌ மூலம்‌ 
இயேசு தன்‌ தாய்‌ மரியாளைவிட்டு சற்று தள்ளி நிற்கின்றார்‌. 
இதற்கு முன்னரும்‌ யோவான்‌ 24ல்‌ ஸ்திரீயே, எனக்கும்‌ 
உனக்கும்‌ என்ன, என்‌ வேளை இன்னும்‌ வரவில்லை என்றார்‌." 
மத்‌. 12:48-50ல்‌ "என்‌ தாயார்‌ யார்‌? என்‌ சகோதரர்‌ யார்‌? என்று 
சொல்லி... பரலோகத்திலிருக்கிற என்‌ பிதாவின்‌ சித்தத்தின்படி 
செய்கிறவன்‌ எவனோ அவனே எனக்குச்‌ சகோதரனும்‌ 
சகோதரியும்‌ தாயுமாய்‌ இருக்கிறான்‌ என்றார்‌." 


இயேசு ஏன்‌ இப்படி செய்ய வேண்டும்‌? ஒரு தாய்க்கும்‌ 
பிள்ளைக்கும்‌ இடையேயான பாசம்‌, இயேசு சிலுவையை ஏற்றுக்‌ 
கொண்டு, இவ்வுலகத்திற்காக மரிப்பதை தடுத்துவிடலாம்‌. இது 
மிகவும்‌ கடினமானது. இயேசு மாம்சத்தில்‌ மனிதனாக 
அவதரித்திருக்கும்‌ போது, அவருக்கு நம்மைப்‌ போல்‌ சகல 
ஆசாபாசங்களும்‌ இருந்திருக்கும்‌. தாயின்‌ அன்பு, தாயின்‌ 
அரவணைப்பு, தாயின்‌ ஆறுதல்‌ இவைகளுக்காய்‌ அவரும்‌ 
ஏங்கியிருந்திருப்பார்‌. ஆனால்‌ நமக்காய்‌ பலியாவதற்காக தன்‌ 
சகல குடும்ப பாசங்களையும்‌ தியாகம்‌ செய்தார்‌. 

11 


கிறிஸ்தவம்‌ எல்லா பாசங்களையும்‌ வெறுத்துவிட்டு 
செல்கின்ற துறவறத்தை அறிவுறுத்தவில்லை. ஆனால்‌ பிதாவின்‌ 
சித்தத்தை செய்வதற்கு நாம்‌ சில வேளைகளில்‌ பாசங்களை 
தியாகம்‌ செய்ய வேண்டியதுள்ளது. ஆபிரகாமை கர்த்தர்‌ 
அழைக்கும்‌ போது, உன்‌ தகப்பன்‌ வீட்டை விட்டு, நான்‌ உனக்கு 
காண்பிக்கும்‌ தேசத்திற்கு வா என்று கூப்பிட்டார்‌. அது 
கடினமான காரியம்‌ தான்‌. ஆனால்‌ சில நேரங்களில்‌ 
உன்னதமான தேவ நோக்கத்தை நிறைவேற்ற இது போன்ற 
தியாகங்களை செய்துதான்‌ ஆக வேண்டியதுள்ளது. 


என்னிமித்திமாகவும்‌, சுவிசேஷத்தினிமித்தமாகவும்‌, 
வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, 
தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, 
பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன்‌ எவனும்‌, 
இப்பொழுது இம்மையிலே, துன்பங்களோடேகூட 
நூறத்தனையாக, வீடுகளையும்‌, சகோதரரையும்‌, 
சகோதரிகளையும்‌, தாய்களையும்‌, பிள்ளைகளையும்‌, 


நிலங்களையும்‌, மறுமையிலே நித்திய ஜீவனையும்‌ அடைவான்‌ 
என்று மெய்யாகவே உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. (மாற்‌. 10:29,80) 


பாசத்தை கொட்டும்‌ இயேசு: 


இரண்டாவதாக, தான்‌ மரிக்கப்‌ போகும்‌ அந்த வேளையில்‌ 
தன்‌ தாயின்‌ மேல்‌ தான்‌ கொண்டிருந்த அன்பை வெளிப்படுத்தும்‌ 
வண்ணம்‌, இயேசு தன்‌ தாயை தனக்கு நம்பிக்கையான தம்‌ 
சீஷனிடம்‌ விட்டுச்‌ சென்றார்‌. இயேசுவுக்கு பின்‌ மரியாளுக்கு 
பிறந்த பிள்ளைகளெல்லாம்‌ இருக்கின்றார்கள்‌. அவர்கள்‌ 


12 


பார்த்தக்‌ கொள்வார்கள்‌ என்று இயேசுவால்‌ நிம்மதியாய்‌ இருக்க 
முடியவில்லை. தன்‌ தாயின்‌ எதிர்காலம்‌ சமாதானமாக இருக்க 
வேண்டும்‌ என்ற கரிசனையில்‌ தனக்கு அன்பான சீஷனிடம்‌ 
அந்த பொறுப்பை ஒப்படைக்கின்றார்‌. 


பிதாவின்‌ சித்தம்‌, ஊழியம்‌ என்று ஒரு புறம்‌ ஓடிக்‌ 
கொண்டிருந்தாலும்‌, தன்‌ தாயை கவனிக்கும்‌ பொறுப்பை இயேசு 
ஒரு போதும்‌ அல்லத்தட்டியிருக்க மாட்டடார்‌ என்பது இந்த 
வசனத்திலிருந்து நமக்கு புரிகின்றது. அத்தனை வேதனையின்‌ 
மத்தியிலும்‌ தன்‌ தாய்க்கு ஒரு வழியை ஏற்படுத்த வேண்டுமே 
என்ற பாரம்‌ இயேசுவுக்குள்ளாக இருக்கின்றது. 


நம்மை நம்பி தேவன்‌ கொடுத்திருக்கின்ற உறவுகள்‌ 
அனைத்தையும்‌ பாராமரிக்கும்‌ பொறுப்பு நம்முடையது. நம்‌ 
பெற்றோர்‌, பிள்ளைகள்‌, கணவன்‌, மனைவி... இவையெல்லாம்‌ 
தேவன்‌ நமக்கு கொடுத்த உறவுகள்‌. நாம்‌ எப்பாடு பட்டாகிலும்‌ 
இவர்களின்‌ தேவைகளை சந்திப்பதற்கும்‌, அவர்களை 
பராமரிப்பதற்கும்‌ முயற்சி எடுக்க வேண்டும்‌. செயலில்‌ 
காட்டப்படாத அன்பு, போலியானது. நான்‌ நேசிக்கின்றேன்‌ என்று 
சொல்லியும்‌, அவர்களின்‌ தேவைகளை சந்திக்காத அன்பு 
மாய்மாலமானது. 


தேவன்‌ கொடுத்த 1௦ கட்டளைகளில்‌ முதல்‌ நான்கு 

தேவனுக்கும்‌ நமக்கும்‌ இருக்கும்‌ உறவைப்‌ பற்றியது. அடுத்த 

ஆறு நமக்கும்‌ நம்மை சுற்றியிருக்கும்‌ மனிதர்களுக்கும்‌ இருக்கும்‌ 

உறவைப்‌ பற்றியது. அந்த ஆறில்‌ முதல்‌ கற்பனையே "உன்‌ 

தகப்பனையும்‌ உன்‌ தாயையும்‌ கனம்‌ பண்ணுவாயாக என்பதே! 

கனம்‌ பண்ணுவதென்றால்‌ என்ன? அவர்களுக்கு செய்ய 
13 


வேண்டிய கடமைகளை செய்வது, அவர்களுக்கு கொடுக்க 
வேண்டிய கனத்தை கொடுப்பது, அவர்கள்‌ கண்ணியமாக வாழ்‌ 
வழி செய்வது. 

இயேசு தம்‌ ஊழிய வாழ்வில்‌ பிதாவின்‌ சித்தத்தையும்‌, தன்‌ 
குடும்பத்தை பராமரிப்பதையும்‌ தவறாமல்‌ நிறைவேற்றியதை 
பார்க்கின்றோம்‌. நாமும்‌ அவரது அடிச்சுவடுகளை 
பின்பற்றுவோம்‌. 


14 


4. நான்காம்‌ வார்த்தை 


ஒன்பதாம்மணி நேரத்திலே இயேசு: எலோயீ! எலோயீ! 
லாமா சபக்தானி, என்று மிகுந்த சத்தமிட்டுக்‌ கூப்பிட்டார்‌; 
அதற்கு: என்‌ தேவனே! என்‌ தேவனே ஏன்‌ என்னைக்‌ 
கைவிட்டீர்‌ என்று அர்த்தமாம்‌. (மாற்கு 15:34) 


என்‌ தேவனே! என்‌ தேவனே! 


முழு சுவிசேஷத்திலும்‌ இயேசு தன்‌ ஜெபத்திலெல்லாம்‌ 
பிதாவே என்றுதான்‌ அழைத்து ஜெபித்திருக்கின்றார்‌. 
சீஷர்களுக்கு ஜெபிக்கக்‌ கற்றுக்‌ கொடுக்கும்‌ போது கூட, 
"பரமண்டலங்களிலிருக்கிற எங்கள்‌ பிதாவே! என்றுதான்‌ 
அழைத்து ஜெபிக்க கற்றுக்‌ கொடுத்தார்‌. என்‌ பிதா, என்‌ பிதா 
என்று ஒவ்வொரு முறையும்‌ உரிமையோடு அழைப்பவர்‌ இயேசு. 
பிதாவுக்கும்‌ இயேசுவுக்கும்‌ அப்படி ஒரு பிரிக்க இயலாத உறவு. 
அப்படியிருக்க இந்த முறை ஏன்‌ "என்‌ தேவனே என்று 
அழைக்கின்றார்‌? 


நம்முடைய மீறுதல்களினிமித்தம்‌ அவர்‌ காயப்பட்டு, 
நம்முடைய அக்கிரமங்களினிமித்தம்‌ அவர்‌ நொறுக்கப்பட்டார்‌; 
நமக்குச்‌ சமாதானத்தை உண்டுபண்ணும்‌ ஆக்கினை அவர்மேல்‌ 
வந்தது; அவருடைய தழும்புகளால்‌ குணமாகிறோம்‌. (ஏசா. 58:5. 
இயேசு முழு உலகத்தின்‌ பாவத்தை தன்மீது ஏற்றுக்‌ 
கொண்டபடியினால்‌, பாவத்தை பாராத சுத்த கண்ணரான 
பிதாவாகிய தேவனை நோக்கி பிதாவே என்று அழைக்க அவர்‌ 
மனம்‌ சற்று மறுத்தது. 


15 


இது இயேசுவுக்கு மிக கடினமான காரியம்‌. இயேசு 
சிறுவனாயிருக்கும்‌ போது, யோசேப்பும்‌ மரியாளும்‌ பண்டிகையில்‌ 
அவரை தேடி வந்த போது கூட, அவர்‌: “நீங்கள்‌ ஏன்‌ என்னைத்‌ 
தேடினீர்கள்‌? என்‌ பிதாவுக்கடுத்தவைகளில்‌ நான்‌ 
இருக்கவேண்டியதென்று நீங்கள்‌ அறியீர்களா என்றார்‌” (லூக்கா 
2:49). பிதாவோடு அந்த அளவு நெருங்கிய உறவோடிருந்த 
இயேசு, நம்முடைய பாவத்தை ஏற்றுக்‌ கொண்டதினிமித்தம்‌, "என்‌ 
தேவனே என்று அழைக்கும்‌ நிலைக்கு ஆளாக்கப்பட்டார்‌. 


ஏன்‌ என்னைக்‌ கைவிட்டீர்‌? 


இங்கு "கைவிட்டீர்‌" என்று சொல்லப்பட்டுள்ளதின்‌ கிரேக்க 
பதம்‌ "ஊச," அதன்‌ அர்த்தம்‌, "£௦ separate connection with 
someone or something, forsake, abandon, desert" ஒருவரோடுள்ள 
உறவை துண்டித்துக்‌ கொள்வது, அல்லது அவரை 
விட்டுவிடுவது, கைவிடுவது என்று அர்த்தம்‌. 


திரித்துவத்தில்‌ உள்ள பிதா, குமாரன்‌, பரிசுத்த 
ஆவியானவர்‌ மூவரில்‌ எவரும்‌ எவரையும்‌ பிரிவதென்பது 
இறையியலால்‌ புரிந்து கொள்ளப்படாத, விளக்கவும்‌ முடியாத 
ஒன்று. ஆனால்‌ இங்கு மிகத்தெளிவாக, இயேசு பிதாவாகிய 
தேவனைப்‌ பார்த்து, "ஏன்‌ என்னை கைவிட்டீர்‌ என்று 
கேட்கின்றதைப்‌ பார்க்கின்றோம்‌. என்ன நடந்தது? 


ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேரின்‌ அக்கிரம செய்கைகளை 

குறித்து கண்டித்து பேசும்‌ போது, "உங்கள்‌ அக்கிரமங்களே 

உங்களுக்கும்‌ உங்கள்‌ தேவனுக்கும்‌ நடுவாகப்‌ பிரிவினை 

உண்டாக்குகிறது; உங்கள்‌ பாவங்களே அவர்‌ உங்களுக்குச்‌ 
16 


செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு 
மறைக்கிறது" என்கின்றார்‌. (ஏசா 59:2) 


நம்முடைய அக்கிரமம்‌ தேவனுடைய முகத்தை நமக்கு 
மறைக்கின்றது. அது போல, நம்‌ எல்லோருடைய 
அக்கிரமத்தையும்‌ ஏற்றுக்‌ கொண்டு இயேசு சிலுவையில்‌ 
தொங்கின போது, அந்த (நம்முடைய அக்கிரமங்கள்‌ பிதாவின்‌ 
முகத்தை இயேசுவுக்கு சற்று மறைத்திருக்கலாம்‌. அதனால்‌ 
மனித உருவில்‌ (உணர்வில்‌ இருந்த இயேசு பிதா தன்னை 
கைவிட்டதாக கதறியிருக்கலாம்‌. 


எத்தனையோ சித்திரவதைகள்‌ செய்ததெல்லாம்‌ தாங்கிக்‌ 
கொண்ட இயேசுவுக்கு, பிதாவின்‌ முகம்‌ மறைக்கப்பட்ட அந்த 
விநாடியை தாங்கிக்‌ கொள்ளமுடியவில்லை ஒரு மீனை 
தண்ணீரிலிருந்து எடுத்துவிட்டால்‌, அது எப்படி துடிதுடித்துப்‌ 
போகுமோ, அப்படியாக இயேசு துடிதுடித்துப்‌ போனார்‌. அந்த 
அளவு இணைபிரியாதது தான்‌ பிதாவுக்கும்‌ குமாரனாகிய 
இயேசுவுக்கும்‌ இருந்த உறவு 


இதை வாசித்துக்‌ கொண்டிருக்கும்‌ தேவ பிள்ளையே, 
இயேசு எதற்காக இத்தனை வேதனையை அனுபவித்தார்‌? 
அநாதையாய்‌ பாவத்திற்கு அடிமையாய்‌ வாழ்ந்து 
கொண்டிருக்கும்‌ நாம்‌ ஒவ்வொருவரும்‌ சர்வ வல்லமையுள்ள 
தேவனைப்‌ பார்த்து "அப்பா பிதாவே! என்று 
கூப்பிடும்படியாகத்தான்‌. நாம்‌ "அப்பா" என்று அழைக்க அவர்‌ 
"தேவனே என்று அழைத்தார்‌. இத்தனை தியாகத்தினால்‌ 
உருவாக்கப்பட்டிருக்கும்‌ உறவுதான்‌ தேவனுடைய பிள்ளைகள்‌ 


என்ற உறவு. 
17 


இன்று தேவனுடைய பிள்ளையாய்‌ வாழ்ந்து 
கொண்டிருக்கும்‌ நமக்கும்‌ பிதாவாகிய தேவனுக்கும்‌ இருக்கும்‌ 
உறவு எப்படியிருக்கின்றது? ஒரு கணம்‌ பிதாவின்‌ முகம்‌ 
மறைக்கப்பட்டதற்கே, துடித்துப்‌ போனார்‌ இயேசு. ஆனால்‌ தேவ 
பிள்ளை என்று சொல்லிக்‌ கொண்டு ஜெபிக்காமல்‌, தேவனோடு 
உறவாடாமல்‌, பாவத்தில்‌ ஈடுபட்டுக்கொண்டு, அதைக்‌ குறித்து 
எந்த ஒரு உணர்வுமில்லாமல்‌ வாழ்வோமென்றால்‌ நாம்‌ எவ்வளவு 
துணிகரக்காரர்கள்‌ என்பதை சற்று யோசித்துப்‌ பாருங்கள்‌. 


பிதாவோடு உங்களின்‌ உறவை சீர்படுத்துங்கள்‌! பிதாவின்‌ 
முகத்தை தரிசியுங்கள்‌ அவரை அப்பா என்று உரிமையோடு 
அழையுங்கள்‌! 


18 


5. ஜந்தாம்‌ வார்த்தை 


அதன்பின்பு, எல்லாம்‌ முடிந்தது என்று இயேசு அறிந்து, 
வேதவாக்கியம்‌ நிறைவேறத்தக்கதாக:  *தாகமாயிருக்கிறேன்‌* 


என்றார்‌. (யோவான்‌ 19:28) 
இது மாம்ச சரீரத்தின்‌ தாகம்‌ தான்‌! 


காலை 9 மணிமுதல்‌ நன்பகல்‌ 12 மணி வரை, சிலுவையில்‌ 
சுமார்‌ மூன்று மணி நேரம்‌ உச்சி வெயிலில்‌ தொங்கிய பின்னர்‌, 
இயேசு தன்‌ மாம்ச சரீரத்திலே மிகுந்த தாகத்தை உணர்ந்தார்‌. 
வாரினால்‌ அடிபட்டதினாலும்‌, முட்கிரீடத்தினாலும்‌ கை 
கால்களில்‌ ஆணிகள்‌ அடிக்கப்பட்டதினாலும்‌, இயேசு தன்‌ 
இரத்தமனைத்தையும்‌ இழந்தார்‌. பொதுவாக விபத்தில்‌ அடிபட்டு 
இரத்தத்தை அதிக அளவில்‌ இழப்பவர்கள்‌ கூட, தண்ணீர்‌ 
கேட்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள்‌. நாக்கை உள்ளே இழுக்கும்‌ 
அளவிற்கு தாகம்‌ எடுக்கும்‌. இதுபோலவே இயேசுவும்‌ மிகுந்த 
தாகமடைந்தார்‌. 


இந்த தாகத்திற்கு பல ஆவிக்குரிய அர்த்தங்களை 
கொடுக்கலாம்‌. ஆனால்‌ இயேசு மாம்சத்தில்‌ அவதரித்து வந்த 
தேவ குமாரன்‌. நம்மைப்‌ போல்‌ பசி தாகம்‌ என அத்தனை 
உணர்ச்சிகளையும்‌ பெற்றிருந்தார்‌. அவர்‌ மனிதனின்‌ 
கற்பனையால்‌ உருவாக்கப்பட்ட சூப்பர்‌ மேன்‌, ஸ்பைடர்‌ மேன்‌, 
ஐயர்ன்‌ மேன்‌ போன்றவரல்ல. அத்தனை சிலுவை பாடுகளையும்‌ 
நம்மைப்‌ போல்‌ உள்ள சரீரத்திலே சுமந்தார்‌. அத்தனை 
வேதனைகளையும்‌ அப்படியே சுமந்தார்‌. அதை வெளிப்படுத்தும்‌ 


19 


வண்ணமாகவே இயேசு தம்‌ தாகத்தை சிலுவையில்‌ 


வெளிப்படுத்தினார்‌. 


அப்போது காடி நிறைந்த பாத்திரம்‌ அங்கே 
வைக்கப்பட்டிருந்தது; அவர்கள்‌ கடற்காளானைக்‌ காடியிலே 
தோய்த்து, ஈசோப்புத்தண்டில்‌ மாட்டி, அவர்‌ வாயினிடத்தில்‌ 
நீட்டிக்கொடுத்தார்கள்‌. இயேசு காடியை வாங்கினபின்பு, 
முடிந்தது என்று சொல்லி, தலையைச்சாய்த்து, ஆவியை 
ஒப்புக்கொடுத்தார்‌. (யோவான்‌ 19:29-80). இந்த காடி என்பது ௦508 
என்னும்‌ ஒரு வகை பானம்‌. சற்றும்‌ ஆல்க்கஹால்‌ இல்லாத 
ஒயின்‌ வினிகருடன்‌ தண்ணீர்‌ கலக்கப்பட்டது. நீண்ட நேரம்‌ 
வெயிலில்‌ இராணுவ பணி செய்யும்‌ ரோம போர்ச்சேவகர்கள்‌ 
தங்கள்‌ தாகத்தை தணிப்பதற்காக பயன்படுத்தும்‌ பானம்‌. இது 
துர்நாற்றமுடையது ஆனால்‌ தண்ணீரை விட அதிகமாய்‌ 
தாகத்தை தணிக்கும்‌ சக்தி கொண்டது. 


பொதுவாக சிலுவையில்‌ அறைப்படுகின்றவர்கள்‌, தங்கள்‌ 
வேதனையினிமித்தம்‌ தங்களை சிலுவையில்‌ அறையும்‌ போர்ச்‌ 
சேவகர்களை கண்டபடி திட்டுவார்கள்‌, சபிப்பார்கள்‌. ஆனால்‌ 
இயேசு தன்னை சிலுவையில்‌ அறைபவர்களையும்‌ 
மன்னிக்கும்படி ஜெபித்ததை பார்த்த போர்ச்‌ சேவகர்கள்‌, 
தங்களுக்கென்று வைத்திருந்த இந்த ௪௦5௦௨ பானத்தை பஞ்சு 
போன்ற கடற்காளானில்‌ ஊற்றி இயேசுவின்‌ உதடுகளில்‌ 
வைத்தார்கள்‌. 


20 


வலிநிவாரணியை ஏற்றுக்‌ கொள்ளவில்லை 


இது முதல்‌ முறையல்ல. இயேசு கொல்கோதா மலைக்கு 
வந்த போதே கசப்புக்கலந்த காடியை அவருக்குக்‌ குடிக்கக்‌ 
கொடுத்தார்கள்‌; ஆனால்‌ அவர்‌ அதை ருசிபார்த்து, அது வலி 
நிவாரணி என்று அறிந்து அதை குடிக்க மனதில்லாதிருந்தார்‌. 
(மத்‌ 27:34. இந்த கசப்பு கலந்த காடி என்பது ரச ஈர9ிed ர்‌ பி 
ஆகும்‌. இதை வலி நிவாரணியாக எடுப்பது வழக்கம்‌. 
மடிந்துபோகிறவனுக்கு மதுபானத்தையும்‌... கொடுங்கள்‌; (நீதி. 31:6) 
என்று வாசிக்கின்றோமே, அது இதுதான்‌. 


சிலுவையில்‌ இயேசு அறையப்படுமுன்னரே இயேசுவுக்கு 
இந்த வலிநிவாரணியை கொடுத்தார்கள்‌. அதை அவர்‌ 
குடித்திருந்தால்‌ சரீரம்‌ மரத்துப்‌ போகும்‌. வேதனை தெரியாது. 
ஆனால்‌ இயேசு சிலுவையின்‌ வேதனையை முழுமையாய்‌ தம்‌ 
சரீரத்தில்‌ சுமக்க வேண்டும்‌ என்பதற்காக, அந்த வலி 
நிவாரணியை ஏற்றுக்‌ கொள்ளவில்லை. 


“நம்முடைய பலவீனங்களைக்குறித்துப்‌ பரிதபிக்கக்கூடாத 
பிரதான ஆசாரியர்‌ நமக்கிராமல்‌, எல்லாவிதத்திலும்‌ 
நம்மைப்போல்‌ சோதிக்கப்பட்டும்‌, பாவமில்லாதவராயிருக்கிற 
பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார்‌" எபி. 4:15. 


இந்த ஐந்தாம்‌ வார்த்தை, இயேசு நம்மைப்‌ போல்‌ மாம்ச 
சரீரமுடையவராயிருந்தும்‌, சகல பாடுகளையும்‌ நமக்காக சகித்து 
மேற்கொண்டதை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. 


21 


நாம்‌ என்ன செய்கின்றோம்‌? 


ஆனால்‌ நமக்கு ஒரு சிறு தலைவலியாயிருந்தாலும்‌ 
உடனே வலி நிவாரணியை போட்டு, வலியை இல்லாமல்‌ 
ஆக்கிவிடுவோம்‌. வலி நிவாரணி தவறல்ல ஆனால்‌ 
வாழ்க்கையில்‌ எந்த கஷ்டத்தையும்‌ சகித்துக்‌ கொள்ள 
மனமில்லாமல்‌ ஓடி ஒளிவது தவறு. எந்த கஷ்டமும்‌ நமக்கு 
நேரக்கூடாது. எந்த பாடுகளும்‌ வரக்கூடாது. எந்த 
அசெளகரியமும்‌ இல்லாமல்‌, சுகபோகமாய்‌ வாழ வேண்டும்‌ 
என்று எண்ணுகின்றோம்‌. 


இந்நாட்களில்‌ தேவனை தேடுவதில்‌ கூட எந்த தியாகமும்‌ 
யாரும்‌ செலுத்த முன்வருவதில்லை. சபைகள்‌ குளிரூட்டப்பட்டு, 
வசதியான இருக்கைகள்‌ போடப்பட்டு, அழைத்துவர 
வாகனங்கள்‌ ஏற்பாடு செய்யப்பட்டு... கர்த்தரை ஆராதிப்பதிற்கே 
இத்தனை வசதிகள்‌. இவைகள்‌ எல்லாம்‌ தவறு அல்ல. ஆனால்‌ 
இவைகள்‌ இருக்கும்‌ சபைக்குத்தான்‌ செல்வேன்‌ என்று 
சொல்வது ஆபத்தானது. கை உயர்த்தி ஆராதித்தால்‌ கை 
வலிக்கின்றது, சற்று நேரம்‌ நின்றால்‌ கால்‌ வலிக்கின்றது, 
முழங்காலில்‌ நிற்கும்‌ பழக்கம்‌ தற்போது இல்லவே இல்லை. 


மற்றவர்களின்‌ பரியாசத்திற்கு அஞ்சி சுவிசேஷத்தை 
மற்றவர்களுக்கு சொல்வதே இல்லை. கர்த்தருக்கு கொடுக்கும்‌ 
காரியத்திலும்‌ தியாகமில்லை. மிஷனரியாக தியாகமாக ஊழியம்‌ 
செய்ய வருபவர்‌ எண்ணிக்கை மிக குறைவு. அப்படி ஊழியம்‌ 
செய்பவர்களையும்‌ நாம்‌ தாங்குவதில்லை. பணம்‌ பகட்டு கார்‌ 
பங்களா என்று உலகத்தின்‌ பின்னால்‌ சென்று 


22 


கொண்டிருக்கின்றோம்‌. நம்முடைய தேவைகளுக்காகவே 
ஜெபிப்பதற்கும்‌ உபவாசிப்பதற்கும்‌ ஊழியர்களை கூலிக்கு 
பணியமர்த்துவது போல்‌ பயன்படுத்துகின்றோம்‌. 


இயேசு நமக்கு இரட்சிப்பை அருளுவதற்காக எந்த ஒரு 
வேதனையையும்‌ புறக்கணிக்காமல்‌, தம்‌ சரீரத்தில்‌ 
அனுபவித்தார்‌. எல்லா பாடுகளையும்‌ சகித்துக்‌ கொண்டார்‌. நாம்‌ 
அவருக்காக வாழும்‌ போது சுகபோகத்தை மட்டும்‌ எதிர்பார்ப்பது 
ஏனோ? 


நீதியினிமித்தம்‌ துன்பப்படுகிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌... 
என்னிமித்தம்‌ உங்களை நிந்தித்துத்‌ துன்பப்படுத்தி, பலவித 
தீமையான மொழிகளையும்‌ உங்கள்பேரில்‌ பொய்யாய்ச்‌ 
சொல்வார்களானால்‌ பாக்கியவான்களாயிருப்பீர்கள்‌. (மத்‌ 5:10-11). 
அவரோடேகூடப்‌ பாடுகளைச்‌ சகித்தோமானால்‌ அவரோடேகூட 
ஆளுகையும்‌ செய்வோம்‌; நாம்‌ அவரை மறுதலித்தால்‌, அவரும்‌ 
நம்மை மறுதலிப்பார்‌; (2 தீமோ. 2:12. 


பாடுகளை சகிப்போம்‌! பரமனோடு இணைந்து ஆளுகை 


செய்வோம்‌! 


23 


6. ஆறாம்‌ வார்த்தை 


இயேசு காடியை வாங்கினபின்பு, முடிந்தது என்று 
சொல்லி, தலையைச்சாய்த்து, ஆவியை ஒப்புக்கொடுத்தார்‌. 


(யோவான்‌ 19:30). 


எது முடிந்தது? 
அதன்பின்பு, எல்லாம்‌ முடிந்தது (௦) என்று இயேசு அறிந்து... 


(யோவான்‌ 19:28). 
வேதவாக்கியம்‌ நிறைவேறத்தக்கதாக (௪௦௦) ... (யோவான்‌ 19:28). 


முடிந்தது (௭௪௦) என்று சொல்லி, தலையைச்சாய்த்து, (யோவான்‌ 
19:30). 


இந்த மூன்று வாக்கியங்களிலும்‌ ௦ என்ற ஒரே கிரேக்க 
வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதன்‌ அர்த்தம்‌ ஒரு 
குறிப்பிட்ட செயலின்‌ நிறைவேற்றம்‌ மற்றும்‌ ஒரு காலத்தின்‌ 
முடிவு. அதாவது வேலையும்‌ முடிகின்றது, வேளையும்‌ 
முடிகின்றது. 


இயேசு வெறும்‌ முப்பத்து மூன்றரை வருடம்‌ 
இவ்வுலகத்தில்‌ மனிதனாக வாழ்ந்திருக்கின்றார்‌. அதிலும்‌ வெறும்‌ 
மூன்றரை வருடம்தான்‌ தன்னை பிதா எதற்காக இந்த 
உலகத்தில்‌ அனுப்பினாரோ, அதற்காக தீவிரமாய்‌ கிரியை 
செய்து, ஊழியத்தில்‌ செயல்பட்டிருக்கின்றார்‌. 


24 


இப்போது சிலுவையில்‌ தன்‌ ஜீவனை விடும்‌ கடைசி 
மணித்துளி. ஆனால்‌ இவ்வேளையில்‌ அவர்‌ செய்ய வேலையும்‌ 
நிறைபெறுகின்றது, அவருடைய வேளையும்‌ நிறைவு 
பெறுகின்றது. இதைத்தான்‌ எல்லாம்‌ முடிந்தது என்று இயேசு 
வெற்றியோடு சொல்கின்றார்‌. 


வேளை முடிந்தது 


ஒவ்வொரு மனிதனுக்கும்‌ ஒரு வேளையை கர்த்தர்‌ 
குறித்து வைத்திருக்கின்றார்‌. மனிதர்‌ எல்லோரும்‌ அதிக 
வருடங்கள்‌ இந்த உலகத்தில்‌ வாழ வேண்டும்‌ என்று ஆசைப்‌ 
படுகின்றார்கள்‌. அதற்காக பிரயாசப்படுகின்றார்கள்‌. 
ஜெபிக்கின்றார்கள்‌. ஆனால்‌ தேவன்‌ ஒரு குறிப்பிட்ட காலத்தை 
ஒவ்வொருவருக்கும்‌ குறித்திருக்கின்றார்‌. அந்த காலம்‌ முப்பத்து 
மூன்றரை ஆண்டாகவும்‌ இருக்கலாம்‌, நூறாண்டாகவும்‌ 
இருக்கலாம்‌. அவரவருக்கு கர்த்தர்‌ கொடுத்திருக்கின்ற 
வேலையின்‌ அடிப்படையில்‌ காலத்தைக்‌ குறித்திருக்கின்றார்‌. 


புதிய ஏற்பாட்டில்‌ பூரண ஆயுசு என்பது எண்களை 
அடிப்படையாக கொண்டதல்ல, கர்த்தர்‌ கொடுத்திருக்கும்‌ 
நோக்கத்தை அடிப்படையாக கொண்டதுதான்‌. கர்த்தருக்காய்‌ 
வைராக்கியமாய்‌ செயல்பட்ட ஆதிசபை சீஷர்களில்‌ பலரும்‌ 
இரத்த சாட்சியாக குறைவான வயதுகளில்‌ மரித்தார்கள்‌. 
அதனால்‌ அவர்கள்‌  ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று 
அர்த்தமாகிவிடுமா? இல்லை. 


25 


உங்களுக்கு தேவன்‌ கொடுத்திருக்கும்‌ வேலையும்‌, 
உங்களுக்கு தேவன்‌ நியமித்திருக்கும்‌ வேளையும்‌ ஒரே கோட்டில்‌ 
வந்து நிறைவடையுமென்றால்‌, அதுவே உங்களின்‌ பூரண ஆயுசு. 


வேலை முடிந்தது 


ஒவ்வொரு மனிதனுக்கும்‌ தேவன்‌ ஒரு வேளையை 
வைத்திருப்பது போல்‌ இரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும்‌ 


கர்த்தர்‌ ஒரு நோக்கத்தையும்‌, வேலையையும்‌ 
வைத்திருக்கின்றார்‌. நமக்கு தேவன்‌ வைத்திருக்கும்‌ 
நோக்கத்தையும்‌ வேலையையும்‌ நாம்‌ நன்கு 


அறிந்திருப்போமானால்‌, நம்‌ வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய்‌ 
காணப்படும்‌. 


இன்று பலருக்கு சிறு பிராயத்திலிருந்தே தாங்கள்‌ 
வாழ்க்கையில்‌ என்ன செய்ய போகின்றோம்‌ என்று 
தெரியவில்லை. காற்றடிக்கும்‌ திசையெல்லாம்‌ தூசி பறப்பது 
போல, சூழ்நிலைகள்‌ மற்றும்‌ பணம்‌ இழுக்கும்‌ திசையெங்கும்‌ 
செல்கின்றார்கள்‌. பணம்‌ சம்பாதிப்பதும்‌, சாப்பிடுவதும்‌, 
குடும்பத்தை நடத்துவதும்‌ மட்டும்‌ நம்‌ நோக்கமல்ல. மிருகங்களும்‌ 
உணவை  சம்பாதிக்கின்றது, குடும்பத்தை நடத்துகின்றது. 
அதற்கும்‌ மேல்‌ தேவன்‌ ஒரு நோக்கத்தை உங்கள்‌ மீது 
வைத்திருக்கின்றார்‌. 


இயேசு தம்மேல்‌ பிதா வைத்திருந்த நோக்கத்தை சிறுவயது 
முதலே நன்கு அறிந்திருந்தார்‌. இயேசு சிறுவனாயிருக்கும்‌ போது, 
யோசேப்பும்‌ மரியாளும்‌ பண்டிகையில்‌ அவரை தேடி வந்த போது 
கூட, அவர்‌: “நீங்கள்‌ ஏன்‌ என்னைத்‌ தேடினீர்கள்‌? என்‌ 


26 


பிதாவுக்கடுத்தவைகளில்‌ நான்‌ இருக்கவேண்டியதென்று நீங்கள்‌ 
அறியீர்களா என்றார்‌” (லூக்கா 2:49. அவருடைய வேலையில்‌ 
அவர்‌ கண்ணும்‌ கருத்துமாயிருக்கின்றார்‌. ஒருமுறை மக்கள்‌ 
தன்னை இராஜாவாக முடிசூட்ட விரும்புகின்றார்கள்‌ என்று 
அறிந்து அவர்களை விட்டுவிலகி தனியே மலையின்‌ மேல்‌ 
ஏறினார்‌ (யோ. 6:15) என்று பார்க்கின்றோம்‌. 


தனக்கு பிதா கொடுக்காத வேலை எதிலும்‌, இயேசு 


தலையிடவேயில்லை. அது ராஜ பதவியாயிருந்த போதும்‌ அவர்‌ 
கவனம்‌ சிதறவில்லை. 


இயேசுவின்‌ வேலை என்ன? 


தரித்திரருக்குச்‌ சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிக்கும்படி... 
என்னை அனுப்பினார்‌. (லூக்‌. 1:18) 

நான்‌ மற்ற ஊர்களிலும்‌ தேவனுடைய 
ராஜ்யத்தைக்குறித்துப்‌ பிரசங்கிக்கவேண்டும்‌, இதற்காகவே 
அனுப்பப்பட்டேன்‌ என்றார்‌. (லூக்‌. 1:48). 

நானோ அவைகளுக்கு ஜீவன்‌ உண்டாயிருக்கவும்‌, அது 
பரிபூரணப்படவும்‌ வந்தேன்‌. (யோவான்‌ 10:10). 
பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே 
தேவனுடைய குமாரன்‌ வெளிப்பட்டார்‌. (1 யோவான்‌ 8:8). 
பூமியின்மேல்‌ அக்கினியைப்‌ போட வந்தேன்‌... (லூக்‌. 12:49). 
..சத்தியத்தைக்குறித்துச்‌ சாட்சிகொடுக்க நான்‌ பிறந்தேன்‌, 
இதற்காகவே இந்த உலகத்தில்‌ வந்தேன்‌... (யோவான்‌ 18:37. 
அப்படியே, மனுஷகுமாரனும்‌ ஊழியங்கொள்ளும்படி 
வராமல்‌, ஊழியஞ்செய்யவும்‌, அநேகரை 


27 


மீட்கும்பொருளாகத்‌ தம்முடைய ஜீவனைக்கொடுக்கவும்‌ 
வந்தார்‌ என்றார்‌. (மாற்‌. 10:45) 

௨... இழந்துபோனதைத்‌ தேடவும்‌ இரட்சிக்கவுமே 
மனுஷகுமாரன்‌ வந்திருக்கிறார்‌ என்றார்‌. (லூக்‌. 19:10) 

இதோ, உலகத்தின்‌ பாவத்தைச்‌ சுமந்துதீர்க்கிற தேவ 
ஆட்டுக்குட்டி. (யோவான்‌ 1:29) 

உ பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில்‌ 
வந்தார்‌. (1 தீமோ. 1:15) 

அவர்‌ நம்முடைய பாவங்களைச்‌ சுமந்து தீர்க்க 
வெளிப்பட்டாரென்று அறிவீர்கள்‌: அவரிடத்தில்‌ 
பாவமில்லை. (1 யோ 3:5) 


தான்‌ இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை தான்‌ 
அறிந்ததுமின்றி, பிறரிடமும்‌ அறிக்கையிட்டு, அவர்களும்‌ 
அறியும்படி செய்தார்‌. 

இப்படியாக தனக்கு பிதா கொடுத்த வேலையை 
வெற்றியாய்‌ முடித்துவிட்டுதான்‌ இயேசு முடிந்தது என்று வெற்றிக்‌ 
குரல்‌ எழுப்பினார்‌. மாற்கு 15:57ல்‌ இயேசு மகா சத்தமாய்க்‌ 
கூப்பிட்டு, ஜீவனை விட்டார்‌ என்று எழுதப்பட்டிருக்கின்றது. 
கிரிக்கெட்‌ விளையாடும்‌ ஒருவர்‌ சதமடித்தபின்‌ கத்தி கூச்சலிட்டு 
வெற்றியின்‌ சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது போல, தனக்கு 
பிதா கொடுத்த வேலையை வெற்றியாய்‌ முடித்ததை இயேசு 
வெளிப்படுத்தினார்‌. 


உங்கள்‌ நோக்கம்‌ என்ன? உங்கள்‌ வேலை என்ன? 


நம்‌ வேளையை பற்றி நாம்‌ கவலைப்பட வேண்டிய 
அவசியம்‌ இல்லை. அதை தேவன்‌ பார்த்துக்‌ கொள்வார்‌. நம்‌ 
28 


வேலையையைப்பற்றி நாம்‌ யோசிக்க வேண்டும்‌. நான்‌ எதற்காக 
இந்த உலகத்தில்‌ வந்திருக்கின்றேன்‌. என்னை எதற்காக தேவன்‌ 
இரட்சித்திருக்கின்றார்‌. நான்‌ தேவ இராஜ்யத்திற்கு செய்ய 
வேண்டிய பணி என்ன? 


இவைகளைப்‌ பற்றி தேவ சமூகத்தில்‌ தேவனிடம்‌ 
கேளுங்கள்‌. கர்த்தர்‌ உங்களைப்‌ பற்றிய நோக்கத்தை உங்களுக்கு 
வெளிப்படுத்தி, உங்கள்‌ வேளையை நீங்கள்‌ முடிக்கும்‌ போது, 
உங்கள்‌ வேலையையும்‌ நீங்கள்‌ முடிக்க அவர்‌ உங்களுக்கு உதவி 
செய்வாராக: அப்படிச்‌ செய்யும்‌ போது நம்‌ வாழ்வின்‌ முடிவு 
சோகமானதாக இல்லாமல்‌ வெற்றியானதாக இருக்கும்‌. அதுவே 
ஆசீர்வாதமான்‌ வாழ்வு! 


29 


1.ஏழாம்‌ வார்த்தை 


இயேசு: பிதாவே, உம்முடைய கைகளில்‌ என்‌ ஆவியை 
ஒப்புவிக்கிறேன்‌ என்று மகா சத்தமாய்க்‌ கூப்பிட்டுச்சொன்னார்‌; 
இப்படிச்‌ சொல்லி, ஜீவனைவிட்டார்‌. (லூக்‌. 28:46) 


எங்கே போகின்றோம்‌ என்ற நிச்சயம்‌ 


தன்னுடைய வாழ்வின்‌ இறுதிக்கட்டத்தில்‌ இப்படி ஒரு 
மன உறுதியுடனும்‌, தைரியத்துடனும்‌, நம்பிக்கையுடனும்‌, 
நிச்சயத்துடனும்‌ பேசுகின்ற யாரையாகிலும்‌ நீங்கள்‌ 
பார்த்ததுண்டா? மரிக்கப்‌ போகின்றவர்கள்‌ தாங்கள்‌ எங்கோ 
போகப்போகின்றோம்‌ என்ற பயம்‌ அவர்களுக்கு 
உண்டாகின்றபடியினால்‌, மரிக்க மனமில்லாமல்‌ இழுத்துக்‌ 
கொண்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள்‌. ஆனால்‌ தானாக 
தன்னுடைய உயிரை (ஆவியை பிதாவினுடைய கரங்களில்‌ 
ஒப்புவித்து, தன்‌ ஜீவனை விட்டார்‌. 


யோவான்‌ 6:57, "ஜீவனுள்ள “பிதா என்னை அனுப்பினது 
போலவும்‌,* நான்‌ பிதாவினால்‌ பிழைத்திருக்கிறதுபோலவும்‌, 
என்னைப்‌ புசிக்கிறவனும்‌ என்னாலே பிழைப்பான்‌." யோவான்‌ 
16:28, "நான்‌ பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே 
வந்தேன்‌; மறுபடியும்‌ உலகத்தைவிட்டுப்‌ பிதாவினிடத்திற்குப்‌ 
போகிறேன்‌ என்றார்‌." 


பிதா என்னை அனுப்பினார்‌, நான்‌ பிதாவினால்‌ 
பிழைத்திருக்கின்றேன்‌, நான்‌ பிதாவினிடத்திற்கே போகின்றேன்‌ 


30 


என்று இயேசு சொல்கின்றதை கவனியுங்கள்‌. இதை சொல்லும்‌ 
போது ஒரு நிச்சயத்தோடும்‌, உறுதியோடும்‌ சொல்கின்றார்‌. 


பிதாவினிடத்திலிருந்து வந்தோம்‌: 


நாம்‌ பிறந்த பின்‌ இந்த உலகத்தில்‌ நமக்கு அநேக 
உறவுகள்‌ புதிதாய்‌ கிடைத்திருக்கின்றது. பெற்றோர்‌ உறவு 
தொடங்கி, எத்தனையோ உறவுகள்‌ நம்‌ வாழ்க்கையில்‌ 
வருகின்றது. சில நெருக்கமான உறவுகள்‌, சில தூரத்து உறவுகள்‌. 
ஆனால்‌ இவையெல்லாவற்றிற்கு முன்னமே ஒரு உறவு நம்மோடு 
இருக்கின்றது. அந்த உறவு நாம்‌ பிறப்பதற்கு முன்னமே நம்மோடு 
இருந்தது. அதுதான்‌ நம்முடைய பிதாவாகிய தேவனின்‌ உறவு. 
இயேசு மட்டுமல்ல, நாமும்‌ கர்த்தரால்‌ தான்‌ இந்த உலகத்திற்கு 
அனுப்பபட்டிருக்கின்றோம்‌. 

இந்த வெளிப்பாட்டின்‌ நிச்சயம்‌ நமக்குள்‌ இருந்தால்‌ நாம்‌ 
ஒரு போதும்‌ சோர்ந்து போக மாட்டோம்‌. ஆனால்‌ நம்முடைய 
குடும்ப பிண்ணனியையே நம்முடைய ஆரம்பமாய்‌ நாம்‌ 
கருதுகின்றபடியால்‌, அநேக நேரத்தில்‌ குடும்பத்தின்‌ தாழ்வான 
நிலை கண்டு மனமடிந்து போகின்றோம்‌. *நம்முடைய ஆரம்பம்‌ 
நம்முடைய குடும்பம்‌ அல்ல, அதற்கும்‌ மேல்‌ பரம 
பிதாவினிடத்திலிருக்கின்றது. அவரிடத்திலிருந்து 
வந்திருக்கின்றோம்‌.* நல்ல குடும்பமோ, கெட்ட குடும்பமோ, அது 
நம்முடைய வழியில்‌ நமக்கு கிடைத்தவைதான்‌. நீங்கள்‌ 
பிதாவினிடத்திலிருந்து வந்தவர்கள்‌! 


31 


பிதாவினிடத்திற்கே செல்கின்றோம்‌: 


பிதாவே, உம்முடைய கைகளில்‌ என்‌ ஆவியை 
ஒப்புவிக்கிறேன்‌ என்ற வாக்கியத்தில்‌ *ஒப்புவிக்கிறேன்‌* என்ற 
வார்த்தைக்கான கிரேக்க பதம்‌ ணன, இதன்‌ அர்த்தம்‌ £௦ ஊர்ப்‌ 
someone to the care and protection, அதாவது இன்னொருவரின்‌ 
பராமரிக்கும்‌ மற்றும்‌ பாதுகாக்கும்‌ கரங்களில்‌ நம்மை 
ஒப்படைப்பது என்பதாகும்‌. பிதாவின்‌ பாதுகாப்பான நித்திய 
கரங்களில்‌ இயேசு தம்‌ ஆவியை ஒப்புக்‌ கொடுக்கின்றார்‌. 


நாம்‌ இந்த உலகத்திற்கு வந்த வேலையை முடித்த பின்னர்‌ 
மறுபடியும்‌ நம்மை அனுப்பின பிதாவினிடத்திற்கே திரும்ப 
வேண்டும்‌. நாம்‌ இந்த உலகத்தினுடையவர்கள்‌ அல்ல என்ற 
வெளிப்பாடு உங்களுக்கு இருந்தால்‌, இந்த உலகத்தினால்‌ 
உண்டாகும்‌ சோர்விலிருந்து நீங்கள்‌ தப்ப முடியும்‌. 1 பேதுரு 2:11ல்‌ 
பேதுரு அப்போஸ்தலன்‌ விசுவாசிகளை பார்த்து, 
"பிரியமானவர்களே, அந்நியர்களும்‌ பரதேசிகளுமாயிருக்கிற 
நீங்கள்‌..." என்று சொல்கின்றதைப்‌ பார்க்கின்றோம்‌. 


நாம்‌ இந்த உலகத்தில்‌ வெறும்‌ வழிப்போக்கர்கள்‌. “தாம்‌ 
தேவனிடத்திலிருந்து வந்ததையும்‌, தேவனிடத்திற்குப்‌ 
போகிறதையும்‌ இயேசு அறிந்து...* என்று யோவான்‌ 18:8ல்‌ 
வாசிக்கிறோம்‌. இந்த நிச்சயம்‌ இயேசுவினிடத்திலிருந்தபடியால்‌ 
எந்த உறவுகளை குறித்த சென்டிமென்டும்‌, எந்த 
உலகப்பொருட்களின்‌ மேல்‌ அதிகப்படியான நாட்டமும்‌ 
அவருக்கு இல்லை. “வந்தோம்‌, வேலைய முடிச்சோம்‌, 


32 


போய்க்கிட்டே இருப்போம்‌, அப்படியாக இருந்தது அவருடைய 
மனநிலை. 


மரணம்‌ என்பது தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான 
ஒன்று. நாம்‌ எங்கேயிருந்து வந்தோமோ, அங்கேயே திரும்பச்‌ 
செல்கின்றோம்‌. இந்த நிச்சயம்‌ இயேசுவுக்கு இருந்தபடியினால்‌, 
தைரியமாய்‌ பிதாவைப்‌ பார்த்து "இந்தா வர்றேன்‌" என்பதைப்‌ 
போல சொல்லிச்‌ செல்கின்றார்‌. மரணம்‌ என்பது இருட்டான, 
நம்பிக்கையற்ற, நிச்சயமற்ற காரியம்‌ அல்ல. சொல்லப்‌ போனால்‌ 
மரணம்‌ நமக்கு ஒரு பொருட்டே அல்ல. நாம்‌ பிறப்பதற்கு 
முன்னும்‌ நம்மோடிருந்தவர்‌ நம்‌ பிதா, நாம்‌ உலகத்தில்‌ வாழும்‌ 
போதும்‌ நம்மோடிருப்பவர்‌ நம்‌ பிதா, நாம்‌ மரித்தபின்னும்‌ 
நம்மோடிருப்பவர்‌ நம்‌ பிதா. 


தேவனாகிய பிதா மட்டுமே  முக்காலங்களிலும்‌ 
நம்மோடிருக்கின்றவர்‌. மற்றெல்லாம்‌ நிலையற்றது, மாறக்‌ 
கூடியது, மறையக்‌ கூடியது. அவரையே அண்டிக்‌ கொள்வோம்‌. 


கர்த்தர்‌ உங்களை ஆசீர்வதிப்பாராக! 


33 


மேலும்‌ விபரங்கட்கு: 


பாஸ்டர்‌ ஆல்வின்‌ ஜான்சன்‌ 
கிறிஸ்து சமுதாய சபை, 

58-6/1 காமராஜர்‌ ரோடு, 
சாட்சியாபுரம்‌, 

சிவகாசி மேற்கு. 626124 

இந்தியா 

போன்‌. +91 97 9000 2006 

இமெயில்‌: aஅllwinjohnson@gmail.com 


34 


